ஸ்ரீமதே ராமானுஜாய நம: 
கீரியாகைரவ சந்தறிகா-முன்னுரை. 


ஸ்ரீ சேஷ பக்ஷ்ச்வர பதம கர்ப்ப. 
ஸேனேசமுகயான்பரதிபோதயநதம்‌. 
ஸ்ரீபாஞ்சராதீராகமாசார்யமாத்யம்‌ 
விஷ்ணும்‌ ஸதாஹம்‌ சரணம்‌ ப்ரபத்யே. 


அகிலஹேயபரத்யனீகனான ஸர்வேச்வரன்‌ பற்பல வேதங்களையும்‌ 
சாஸ்தீரங்களையும்‌ பறிமுகமாகவும்‌, பற்பல அவதாரங்களாலும்‌ 
உபதேசித்தும்‌ நடத்தியும்‌ காட்டினார்‌. ஆனால்‌ அந்த வேதங/களோ 
சாஸ்த்ரங்களோ நாளடைவில்‌ ராக்ஷஸர்களால்‌ களவாடப்பட்டும்‌, 
காலாநீதரங்களால்‌ அழிந்தும்‌ பற்பலமாறுதல்கள்‌ ஏற்பட்டும்‌ 
விட்டது. ஆனால்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகள்‌ முன்பு பகவானால்‌ 
பரமபதத்தில்‌ உபதேசிக்கப்பட்டும்‌, நடதீதிக்காட்டியும்‌ ஏற்றம்‌ 
மிகுந்த ஒரு சாஸ்த்ரம்‌ என்பது ஸ்ரீ பாஞ்சராதீரமே. இந்த ஆகமத்தைத 
தான்‌ பகவச்சாஸ்த்ரமென்றும்‌, ஏகாயன வேதமென்றும்‌ பலகாலும்‌ 
போற்றிவந்தனர்‌ நம்‌ பூர்வர்கள்‌. இந்த ஆகமம்‌ தான்‌ முதன்‌ முதலில்‌ 
வேதங்களைப்‌ போல்‌ சந்தஸ்‌ ரூபமாகவும்‌, லருக்‌ என்கிற 
ஸ்வரமில்லாத வேதமாகவும்‌ எம்பெருமானை அடைகிற வழிகளை 
பூஜாமுறையினால்‌ எளிதில்‌ புலப்படுத்திய ஆகமம்‌ இதுவே. 
இப்படிப்பட்ட வேதத்தை முதன்‌ முதலில்‌ ஸம்ஹிதைகள்‌ என்கிற 
பெயரில்‌ ச்லோகரூபமாக வெளிக்கொணர்ந்தவர்‌ போதாயனரே. 
அப்படிப்பட்ட ஸம்ஹிதைகளில்‌ மிகவும்‌ முக்யமானது மூன்று. 
இதுதான்‌ ரதீனதீரயம்‌ என்கிற ஸாதீவதம்‌, பெளஷ்கரம்‌, ஜயாகயம்‌ 
என்பதாகும்‌. அதனுடைய விரிவாக்க விவரணம்தான்‌ ஈச்வரம்‌, 
பாரமேச்வரம்‌, பாதீமம்‌ என்கிற ஸம்ஹிதைகள்‌. இவைகளில்‌ 
பாத்மஸம்ஹிதைதான்‌ 4பாதநகள்‌என்கிறபடி ஞானபாதம்‌, 
யோகபாதம்‌, கீரியாபாதம்‌, சர்யாபாதம்‌ என்கிற பிரிவுகளாகவும்‌ 
பூர்த்தியாகவும்‌ காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 
ஸம்ஹிதையை அடிப்படையாகக்‌ கொண்டும்‌, மேலும்‌ பறபல 
ஸம்ஹிதைகளில்‌ சொல்லப்பட்ட பல அபூர்வமான கீரியைகளைத்‌ 
தொகுத்து ஒரு புஷப்ப மாலையாக வழங்கிய மஹான்‌ 
ஸ்ரீ வராஹகுரு எனப்படுபவர்‌. இவர்‌ பெற்றாரார்யர்‌ என்பவரின்‌ 
பரதம சீடனாகவும்‌ புதீரனாகவும்‌ விளங்கியவர்‌. இவர்‌ மூலம்‌ 
வெளிக்கொணரப்பட்ட இந்த கறியைகள்தான்‌ முதன்முதலில்‌ 
ஓலைச்சுவடிகளில்‌ கையெழுதீதுப்ரதியாக விளங்கியது. இநீதநூலின்‌ 
பெயர்தான்‌ கீரியாகைரவ சந்திரிகை. இவரின்‌ பின்னால்‌ வரதகுரு 
என்பவர்‌ இதே போல்‌ கீரியாகைரவசந்த்ரிகை 
வெளிக்கொணர்ந்தாலும்‌ அதற்கு ப்ரதானம்‌ ஏனோ 


ii 


கொடுக்கவில்லை. பெரியவர்களால்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ 
கையாளப்பட்ட ஒரு நூல்‌ வராஹகுரு எழுதிய கீரியாகைரவ 
சந்தரிகையே. இந்த நூல்‌ மட்டும்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌ 
நம்மால்‌ பற்பல கீரியைகளை இன்று எளிதாகச்செய்ய முடியாமல்‌ 
போயிருக்கும்‌. இப்படிப்‌ பரோபகாரமான இந்நூல்‌ முதலில்‌ 
தெலுங்கு லிபியிலும்‌, பிறகு கீரந்தாக்ஷரத்திலும்‌, அதன்பிறகு 
தேவநாகர லிபியிலும்‌ வெளிவந்தது. ஆனால்‌ தமிழில்‌ 
வெளிவந்ததென்பது இதுவே முதனமுறையாகும்‌. இப்படி பற்பல 
கரியைகளுக்கு உதவுகின்ற இந்நூலை ஆழ்ந்து கற்றோமேயாகில்‌ 
பற்பல ஸம்ஹிதைளைக்கற்ற பயன்‌ பெறலாம்‌. மேலும்‌ அந்த 
ஸம்ஹிதைகளில்‌ சொல்லப்பட்டுள்ள கரியைகளையும்‌, 
அறியபொருளையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
இதற்குமூலகாரணமான இந்த கீரியாகைரவ சந்தரிகையின்‌ முதல்‌ 
பாகமாக கர்ஷணம்‌ முதல்‌ ப்ரதிஜ்ட்டை வரையான 25 
அத்யாயங்கள்‌ இதற்குமுன்‌ வெளிவராத பகுதிகளாகும்‌. அதுவும்‌ 
தமிழில்‌ இதுவே முதனமுதலாகும்‌ .இனனும்‌ சிறிது கால 
அவகாசத்தில்‌ இதன்‌ அடுததபாகமான தீக்ஷை முதல்‌ 
பவித்ரோதஸவம்‌ முதலான அதயாயங்கள்‌ கரியாரூபமாக வெளிவர 
இருக்கின்றன. இன்னும்‌ பல புஸ்தகங்கள்‌ வெளிக்கொணர 
வேண்டும்‌ என்கிற அவா அடியேனுக்கு உண்டு. அதையும்‌ 
எம்பெருமான்‌ நிறைவேறறித்தருவான்‌ என்று வணங்கி வழிபட்டு 
அடியேனுடைய தகப்பனார்‌ ஸ்ரீ. ௨. வே. தேரழந்தூர்‌ 
கண்ணப்ட்டாச்சார்யார்‌ ஸ்வாமியின்‌ 91 வது திரு நக்ஷதீர மலராக 
அவரது கரகமலார்களில்‌ ஸமர்ப்பிதீது மகிழ்கிறேன்‌. இந்த 
கரியாகைரவ சந்தீரிகை நூலை வெளிக்கொணர வேண்டும்‌ என்று 
அடியேனுக்கு ஊக்கமும்‌, பொருளுதவியும்‌ அளித்த ஸ்ரீராமசரணம்‌ 
ட்ரஸ்ட்‌, மற்றும்‌ திருக்குடந்தை ஸ்ரீஆராவமுதன்‌ ஸன்னதி 
அர்ச்சகர்கள்‌ ஸமுதாயத்திற்கு மிகுந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 





வாசகதோஷம்‌ க்ஷ்ந்தவ்ய: 
தாஸன்‌ 
தேரழந்தூர்‌ க. ஸ்ரீராமன்பட்டாச்சார்யார்‌, 
பாஞ்சராதீர ஆகம ஸம்ரக்ஷ்ண ஸபா, 
199- கிழக்கு உத்திர வீதி, 
ஸ்ரீரங்கம்‌,திருச்சி . 
0431-2432669 ,97 91 70 20 35 


2010- தை 





ர ரர ரணை எ ண ப 





ஸ்ரீ சார்ங்கபாணிஸ்வாமி த்யாநம்‌। 


நமோநமோகண்ய குணைகஸிந்தவே கல்யாண ஸத்விக்ரஹ 
சாலிநேப்ரபோ 
யோகீந்த்ர ஹ்ருத்பங்கஜமத்யவாஸிநே யோகாய யோகீந்த்ரகரார்சிதாய। 
காமாதிஷட்வர்க விபேதகாய பக்தார்தி ஸம்பேதந தீக்ஷிதாயா 
கல்யாணநாதாய கலாதரார்க ஸுரேந்த்ரஸம்பூஜித விக்ரஹாயா 
காலாத்மநே காலஸுயோககாரிணே பாந்காலசக்ராய ஸுசக்ரதாரிணே 
பூசக்ரஸம்ஸ்தாய ஸுமாறிதாய ககத்வஜேசாய நமாமிஸந்ததம்‌। 
மத்ஸ்யாய கூர்மாய கிடிந்த்ரரூபிணே பரீநாரஸிஹ்மாய நமோநமஸ்தோ 
இந்த்ராநுஜாய திதிஜேந்த்ரவிபேதகாய நிசாசரேச்வரகண்ட விபேதகாய। 
கோபிகுசாஸக்த யதூத்வஹாய நமாமிபுத்தாய ரமாதிஹாரிணே 
ஜாநேதரத்வாந்த நிவாரகாய விஜ்ஞாநவைராக்ய ஸுபகீதிதாயிநோ 
ப்ரஜ்ஞாத்மநே ப்ராஜ்ஞஸுபூஜிதாய ப்ரஹ்லாதஸம்ரக்ஷண தீக்ஷிதாய। 
ஆநந்தபூர்ணாய ஸதாந்தராத்மநே வேதாந்தவேத்யாய நமோநமஸ்தே। 
ஸர்கஸ்திதிப்ரளய காரணகாரணாய போகீந்த்ரதல்பாச்ரித விக்ரஹாய। 
கல்பார்தகல்பாய பலப்ரதாயிநே கம்ஜாஸநாபூஜித மங்களாங்கிறே। 
நமோநமஸ்தே கருணாகராய நாகாரிதிவ்யாம்ஸகதாய விஷ்ணவே 
ஸ்ரீபூமிநீளார்சிதஸுந்தராங்கிநே நமோநமஸ்‌ சார்ங்கதராயதுப்யம்‌। 











புந:புநஸ்தே ப்ரணமாமி விஷ்ணோத்வத்பார்ச்வயோ: புரத: ப்ருஷ்டதஷ்ச। 
ஸர்வத்ர தே ஸந்ததமாதரேண நமாமிசார்ங்கேச மஹாப்ரபோ விபோ! 





